Kerala Gazette No. 46 dated 19th November, 2019 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


1 


OVERNME 


SO 


பாவை 


KERALA 


*SA 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - டி ) துறை 


அறிக்கை 


எண் 14352/ச . இ . டி . 2/2017/ சட்ட 


ம் . 


2017 செப்டம்பர் 13 
திருவனந்தபுரம் , 1193 சிங்ஙம் 28 

1939 பத்ரா 22 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் தகவலுக்காக 
இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 
ஆகஸ்ட் 31 -ம் தேதி ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர் . 


வாகன 


2017 - ன் சட்டம் எண் 13 
2017 - ன் கேரள மோட்டார் வாகன வரி விதிப்பு (திருத்த ) சட்டம் 

1976- ன் கேரள மோட்டார் வாகன வரிவிதிப்பு சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்குரிய 
ஒரு சட்டம் . 


முன்னுரை. -- 1976- ன் கேரள மோட்டார் வாகன வரி விதிப்பு (திருத்த சட்டம் பின்வரும் 
தேவைகளுக்காக திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் , 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி எட்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுகிறது . 


G . 8 / 2018/DTP/ S -24 . 


15 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . - (1) இந்த சட்டம் 2017 - ன் கேரள மோட்டார் வாகன வரி 
விதிப்பு (திருத்த ) சட்டம் என்று அழைக்கப்படலாம் . 

(2) இது 2017 ஜூலை மாதம் 1- ம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட வேண்டும் . 


2 . பிரிவு 2 - ன் திருத்தம் . - 1976 - ன் கேரள மோட்டார் வாகன வரி விதிப்பு சட்டத்தில் 
(1976 - ன் 19) (இதற்கு பிறகு முதன்மை சட்டம் என்று அழைக்கப்படும் ) பிரிவு 2- ன் உட்பிரிவு (2)- ல் 
" மதிப்புக்கூட்டு வரியில் என்ற சொற்களுக்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசால் சுமத்தப்படும் 
பொருட்கள் , சேவை வரிகள் மற்றும் பிற வரிகளும் என்ற சொற்களும் குறியீடுகளும் சேர்க்கப்பட 
வேண்டும் . 


3 . இரத்தாதலும் காப்பும் . - (1) 2017 - ன் கேரளா மோட்டார் வாகன வரிவிதிப்பு (திருத்த 
அவசரச்சட்டம் (2017 - ன் 12 ) இதனால் இரத்து செய்யப்படுகிறது . 

( 2) அவ்வாறு இரத்து செய்யப்பட்ட போதிலும் , மேற்கூறிய அவசரசட்டத்தின் 
அடிப்படையில் திருத்தம் செய்யப்பட்ட முதன்மை சட்டத்தின்கீழ் செய்த ஏதேனும் செயலோ 
அல்லது எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ அல்லது எடுத்ததாகவோ கருதப்பட 
வேண்டும் . 


16 


